4 


நமதுநாடு 


மூன்றாம் வகுப்பு 


A 


இ 


* 


B 
031,63 


N66 
Ip339 


ரிஷர்ஸ் 
பள்ளி 2 


நமது நாடு 


மூன்றாம் வகுப்பு 


2700 


ஆக்கியோன் : 
அ . அமலோற்பவம் , B.A. , B.T. , 
தே . பிரித்தோ உயர்நிலைப்பள்ளி, தேவகோட்டை , 


பப்ளி 


SID 


திருச்சிராப்பள்ளி. 2 


யுனைட்டெட் பப்ளிஷர்ஸ் 
தெப்பக்குளம் திருச்சிராப்பள்ளி-2 . 


பதிப்புரிமை ) 


1966 


( விலை பை . 60 


முதற் பதிப்பு : 1966 . 


( 10.9 கி . கிராம் வெள்ளைத்தாளில் அச்சிடப்பட்டது . ) 


103845 


உறுதிமொழி 


என்னுடைய தாய் நாடு இந்தியா . இந்தியர்கள் 
அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் . என் தாய்த் 
திரு நாட்டை நான் உளமார நேசிக்கிறேன் . வளமும் , 
வேறு பாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி இறும்பூ 
தடைகின்றேன் . அன்ன தன் புகழுக்கேற்பத் தகுதியுடை 
நன் மகனாய் விளங்க நான் என்றும் முயல்வேன் . 
அன்புடன் என்னை ஈன்ற அன்னை , ஆருயிர்த்தந்தை 
ஆசிரியப் பெருந்தகை , ஆன்ற முதியோர் 
அனைவரையும் வணங்குவேன் . மாண்புடை 
அன்னவர் அனைவரையும் நன்னயம் துலங்க 
நடத்துவேன் . 
என் நாட்டிற்கும் , 

மக்களுக்கும் என் வந்தனை 
என்றும் உரியது . என் நாட்டவர் வாழ்வின் நலமும் 
வளமுமே என் போற்றரும் இன்பம் என்று 

உளம் 
பூரிப்பேன் . 


என் 


ஜோதி பிரிண்டர்ஸ் , திருச்சி -2 . ( போன் : 2416 ) 


முன்னுரை 


11335 


அண்மையில் அரசியலார் வெளியிட்ட 
சரித்திரப் பாடத் திட்டத்தையொட்டி இந்நூல் 
எழுதப்பட்டுள்ளது . பாடங்கள் இனிய நடை 
யிலும் தக்க 

விளக்கப் படங்களுடனும் 
அமைந்துள்ளன . 


இந்நூல் மூன்றாம் வகுப்பு மாணவர் 
களின் சரித்திர அறிவை மேன்மேலும் வளர்ப் 
பதற்குத் துணை செய்யும் என்பதில் ஐயமில்லை . 


இதனை அழகுற வெளியிட்டுள்ள பதிப்ப 
கத்தாருக்கு என் நன்றி உரித்தாகுக . நம் 
நாட்டு மாணவர்களின் கல்வி நலம் பேணும் 
கல்வித்துறையினர் இந்த நூலை ஆதரித்து 
ஊக்கமளிப்பார்கள் என்று நம்புகின்றேன் . 


இங்ஙனம் , 
ஆக்கியோன் . 


s 


பொருளடக்கம் 


எண் . 


பாடம் 


பக்கம் 


5 


... 


10 


.. 


16 


.. 


19 


: 


21 


: 


24 


: 


1. இராமாயணம் 
2. மகாபாரதக் கதை 
3. கௌதம புத்தர் 
4. மஹா அலக்சாந்தர் 
5. அசோகர் 
6 . இளங்கோவடிகள் 
7. பாபரும் ஹுமாயூனும் 
8. இராணா பிரதாப்சிங் 
9. தாஜ்மஹால் 
10. கிருஷ்ணதேவராயர் 
11 . தேசிங்குராஜன் 
12 . கட்டபொம்மன் 


...... 26 


... 


28 


30 


: 


.. 


33 


35 


37 


13 . 


39 


14 . 


ஜான்ஸி ராணி 
மகாத்மா காந்தி 
ஜவஹர்லால் நேரு 


421 


15 . 


008 
. 


009. 


மூன்றாம் வகுப்பு 


1. இராமாயணக் கதை 


வட 


இராமர் பிறப்பும் கல்விப் பயிற்சியும் : 
இந்தியாவில் கோசலம் என்ற ஒரு நாடு உண்டு. 
அதன் தலைநகர் அயோத்தி . அதை முன் ஒரு 
காலத்தில் தசரதர் என்ற அரசர் ஆண்டு வந்தார் . 
அவருக்குக் கோசலை , கைகேயி , சுமித்திரை என்று 
மூன்று மனைவியர் இருந்தார்கள் . 


தசரதருக்கு இராமர் , இலக்ஷ்மணர் , பரதர் , 
சத்துருக்கினர் என்று நான்கு மக்கள் பிறந்திருந் 
தார்கள் . அவர்களுள் இராமனின் தாய் கோசலை ; 
பரதனின் தாய் கைகேயி ; இலக்ஷ்மணன் சத்து 
ருக்கினன் இவர்களுடைய தாய் சுமித்திரை . 


தசரதருக்கு வசிஷ்டர் என்ற முனிவர் குருவாக 
இருந்தார் . இராமர் முதலியோர் அவரிடம் வில் 
வித்தை முதலிய எல்லா வித்தைகளையும் கற்றுக் 
கொண்டார்கள் . 


6 


சீதா கலியாணம் : அக்காலத்தில் காட்டில் 
விசுவாமித்திர முனிவர் என்று ஒரு முனிவர் வசித்து 
வந்தார் . அவர் அடிக்கடி 

செய்வார் . 
அந்த யாகங்களை அரக்கர்கள் அழித்து வந்தனர் . 


யாகம் 


இராமர் திருமால் 

என்னும் 

கடவுளின் 
அவதாரம் ஆவார் . இது விசுவாமித்திரருக்குத் 
தெரியும் . அதனால் அவர் இராமருடைய உதவி 
யால் யாகத்தை அழிக்கும் அரக்கரைக் கொல்ல 
எண்ணினார் . தசரதரிடம் வந்து இராமரைத் 
தம்முடன் அனுப்புமாறு கேட்டார் . தசரதரும் 
அவ்வாறே அனுப்பினார் . அப்போது இலக்ஷ்மண 
ரும் அவருடன் சென்றார் . 


விசுவாமித்திரருடைய ஆசிரமத்தில் நிகழ்ந்த 
யாகத்தை அரக்கர்கள் அழிக்கவந்தனர் . இராமரும் 
லக்ஷ்மணரும் அவர்களுடன் சண்டை போட்டு 
அவர்களைக் கொன்று விட்டார்கள் . 


ஜனகர் . 


பிறகு விசுவாமித்திரர் அவர்களை மிதிலை 
என்னும் நகரத்துக்குக் கூட்டிக்கொண்டுபோனார் . 
அந்த நகரத்து 

அரசர் 

பெயர் 
அவரிடம் ஒரு பெரிய வில் இருந்தது . அந்த 
வில்லை வளைப்பவன் யாரோ அவனுக்குத் தன் 
மகள் சீதையை மணம் செய்து தருவதாக அவர் 
விளம்பரம் செய்தார் . 


7 


பல அரச குமாரர்கள் வந்து வில்லை வளைக்க 
முயன்றனர் . ஒருவராலும் முடியவில்லை . 


தே 


5WARE 


சீதாக் கலியாணம் 


முடிவில் இராமர் வில்லை வளைத்தார் . சீதைக்கும் 
இராமருக்கும் வெகு விமரிசையாகக் கல்யாணம் 
நடந்தது . 


8 


இராமர் காட்டுக்குப் போதல் : தசரதருக்கு 
வயது அதிகம் ஆனது . அதனால் அவர் தனக் 
குப் பின் 

இராமரை அரசராக்க எண்ணினார் . 
அதற்காக அவருக்கு இளவரசுப் பட்டம் கட்ட 
ஏற்பாடுகள் செய்தார் . அவருடைய இரண்டாம் 
மனைவியான கைகேயிக்குக் கூனி என்று ஒரு 
தோழி இருந்தாள் . அவள் இராமரிடம் பகை 
கொண்டு இருந்தாள் . அவள் அவருக்குப் பட்டம் 
கட்டாதபடி செய்யத் தீர்மானித்தால் 

கள் . அவள் 
கைகேயிக்குத் துர்ப்போதனை செய்தாள் . 

அவள் சொல்லிக் கொடுத்தபடி கைகேயி 
தசரதரிடம் இரண்டு வரங்கள் கேட்டாள் . ஒன்று 
இராமரைப் பதினான்கு வருஷம் 

காட்டுக்கு 
அனுப்புவது ; மற்றொன்று பரதனுக்குப் பட்டம் 
கட்டுவது . 

தசரதர் முன் ஒரு சமயத்தில் கைகேயிக்கு 
இரண்டு வரங்கள் கொடுப்பதாகச் சொல்லியிருந் 
தார் . அதை அவள் இப்போது 

கேட்டபடி 
தசரதரால் 

மறுக்க முடியவில்லை. 
அதனால் இராமர் காட்டுக்குச் செல்ல நேர்ந்தது . 
அவருடன் சீதையும் இலக்ஷ்மணரும் காட்டுக்குச் 
சென்றார்கள் . 

இராவணன் சீதையைத் தூக்கிச் செல்லுதல் : 
காட்டில் இராமர் பர்ணசாலை ஒன்றைக் கட்டிக் 
கொண்டு வசித்தார் . அக்காலத்தில் இலங்கையை 
இராவணன் என்ற அரக்கன் ஆண்டு வந்தான் . 
அவன் சீதையின் அழகைப்பற்றிக் கேள்விப் 
பட்டான் . அவளைத் தூக்கிக்கொண்டு போய்த் 
தன் மனைவி ஆக்கிக்கொள்ள எண்ணினான் . 


யால் 


9 


பல 


உடனே அவன் சந்நியாசி வேஷம் போட்டுக் 
கொண்டு சீதை இருக்கும் இடத்தை அடைந் 
தான் . அப்போது இராம லக்ஷ்மணர்கள் வெளி 
யில் போயிருந்தார்கள் . இராவணன் சீதையைத் 
தூக்கிக் 

கொண்டு போனான் . தன் ஊரில் 
அசோகவனம் என்னும் ஒரு தோட்டத்தில் அவளைச் 
சிறை வைத்தான் . 

வெளியில் சென்றிருந்த இராம லக்ஷ்மணர்கள் 
திரும்பி வந்தார்கள் . சீதையைக் காணாமல் விசனப் 
பட்டார்கள் . காடு மேடு எல்லாம் தேடினார்கள் . 

வானரங்களின் உதவி : அவர்கள் தேடிக் 
கொண்டு போகையில் ஒரு மலையின் பக்கத்தில் 

வானரர்கள் இருந்தார்கள் . அவர்களின் 
தலைவன் சுக்கிரீவன் . அவனுக்கும் இராமருக்கும் 
சிநேகம் உண்டாயிற்று . அவன் சீதையைத்தேட 
நாலா பக்கங்களிலும் பல வானரங்களை அனுப்பி 
னான் . 

அவ்வாறு தேடப் போனவர்களில் அநுமான் 
என்பவரும் ஒருவர் . அவர் சீதை இலங்கையில் 
இருப்பதாக அறிந்தார் . அங்கே போய் , அசோக 
வனத்தில் அவளைக் கண்டார் . இராமர் 
வந்து அவளைச் சிறை மீட்பார் என்று தைரியம் 
கூறினார் . திரும்பிப் போய் இராமரிடம் செய்தியை 
அறிவித்தார் . 
இராமர் சீதையை மீட்டல் : பிறகு 

பிறகு இராமர் 
வானரப் படைகளுடன் இலங்கைக்குச் சென்றார் . 
அங்கே கொடிய யுத்தம் நடந்தது . இராவணன் 
முதலான 

எல்லா அரக்கர்களையும் இராமர் 
ச . 3-2 


10 


கொன்றார் . சீதையைச் சிறைமீட்டார் . அயோத் 
திக்குத் திரும்பினார் . இதற்குள் பதினான்கு வருஷங் 
கள் முடிந்தன . பிறகு அவருக்குப் பட்டாபிஷேகம் 
நடந்தது . அவர் அரசை ஆண்டு வரலானார் . 

கேள்விகள் 
1. இராமர் யார் ? அவர் ஏன் காடு சென்றார் ? 
2. கூனி செய்தது என்ன ? அதனால் என்ன ஆயிற்று ? 
3. காட்டில் இராமருக்கு நேர்ந்த துன்பம் என்ன ? 
4 . வானரர்கள் செய்த உதவி என்ன ? 

பயிற்சி 
இராமாயணக் கதைப்படங்களைச் சேகரியுங்கள் . 


2 . 


மகா பாரதக் கதை 


கௌரவரும் பாண்டவரும் : வட இந்தியாவில் 
குருநாடு 

என்று ஒரு நாடு உண்டு . அதன் 
தலை நகர் அஸ்தினாபுரம் . அந்த நாட்டைத் 
திருதராஷ்டிரன் என்று ஒரு அரசன் ஆண்டு 
வந்தான் . அவனுக்குத் துரியோதனன் முதலான 
நூறு புத்திரர்கள் இருந்தார்கள் . அவர்களுக்குக் 
கௌரவர்கள் என்று பெயர் . 


திருதராஷ்டிரனுக்குப் பாண்டு என்று 

என்று ஒரு 
தம்பி இருந்தான் . அவனுக்குத் தருமபுத்திரன் , 
பீமன் , அருச்சுனன் , நகுலன் , சகாதேவன் என்று 
ஐந்து மக்கள் 

இருந்தார்கள் . அவர்களுக்குப் 
பாண்டவர்கள் என்று பெயர் . 


11 


பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்படுதல் : 
பாண்டவரும் கௌரவரும் துரோணர் என்னும் 
ஆசிரியரிடம் வில்வித்தை கற்றார்கள் . வில்வித்தை 
யில் பாண்டவர்கள் கௌரவரைக் காட்டிலும் 
கெட்டிக்காரர்கள் ஆனார்கள் . அதனால் கௌர 
வர்கள் பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண் 
டார்கள் . அந்தப் பொறாமை நாளடைவில் பெரும் 
பகையாக ஆயிற்று . 

பீமன் பகாசுரனை வெல்லுதல் : பாண்டவர்கள் 
மேல் பொறாமை கொண்ட கௌரவர்கள் , அவர் 
களைக் கொல்லப் பல தந்திரங்கள் செய்தார்கள் . 
ஒரு சமயம் அவர்கள் ஒரு அழகான மாளிகை 
கட்டினார்கள் . அதற்கு அரக்கு மாளிகை என்று 
பெயர் . அதில் பாண்டவர்களை வசிக்கும்படியாகச் 
செய்தார்கள் . சமயம் பார்த்து இரவில் அவ் 
வீட்டிற்குத் தீ வைத்து அவர்களைக் கொல்ல 
எண்ணினார்கள் . ஆனால் , பாண்டவர்கள் அந்தச் 
சூதை அறிந்து அங்கிருந்து தப்பிச் சென்று 
விட்டார்கள் . எப்படித் தெரியுமா ? 

பாண்டவர்களில் பீமன் இந்தச் செய்தியைத் 
தெரிந்துகொண்டான் . அவர்கள் தீ வைக்க 
எண்ணியிருந்த நாளில் தன் தாயையும் சகோதரர் 
களையும் அங்கிருந்து கூட்டிக்கொண்டு வேறிடத் 
திற்குச் சென்று விட்டான் . தானே அந்த வீட்டிற் 
குத் தீ வைத்தான் . 


தப்பிச் சென்ற பாண்டவர்கள் காட்டு வழி 
யாக நடந்து ஒரு ஊரை அடைந்தார்கள் . அந்த 
ஊருக்கு அருகிலுள்ள காட்டில் பகாசுரன் என்னும் 


12 


ஓர் அரக்கன் இருந்தான் . அந்த ஊரார் தினமும் 
அவனுக்கு ஒரு வண்டி நிறையச் சோறு , கறி 
முதலிய பொருள்களையும் , ஒரு ஆளையும் உண 
வாகத் தரவேண்டும் . 


பாண்டவர்கள் இந்தச் செய்தியை அறிந் 
தார்கள் . அந்த அரக்கனைக் கொன்று ஊருக்கு 


13 


நன்மை செய்ய எண்ணினார்கள் . அப்படியே 
ஊரார் ஒருநாள் உணவு வண்டி அனுப்பும்போது 
பீமன் 

அந்த வண்டியை ஓட்டிச் சென்றான் . 
காட்டை அடைந்ததும் அங்கிருந்த ஒரு ஓடை 
யின் அருகில் வண்டியை நிறுத்தினான் . அதன் 
கரையில் அமர்ந்து வண்டியிலிருந்த உணவுகளைத் 
தின்ன ஆரம்பித்தான் . 


அப்போது தூரத்தில் பகாசுரன் வந்தான் . 
அவன் தன் உணவை வேறு ஒருவன் தின்னக் 
கண்டு மிகுந்த கோபங் கொண்டான் . ஓடி வந்து 
பீமன் முதுகில் ஒரு குத்துக் குத்தினான் . பீமன் 
அந்தக் குத்தை லக்ஷியம் செய்யவில்லை . பிறகு 
இருவருக்கும் சண்டை உண்டாயிற்று . 


பீமன் பகாசுரனைக் காட்டிலும் 

பலசாலி . 
அதனால் முடிவில் அவன் பகாசுரனைக் கொன்றான் . 
அரக்கன் கொல்லப்பட்டதைக் கண்டு ஊரார் 
மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் . பீமனைக் 
கொண்டாடினார்கள் . 


திரௌபதி திருமணம் : பிறகு பாண்டவர்கள் 
அந்த ஊரை 

ஊரை விட்டுப் புறப்பட்டுப் பாஞ்சால 
நாட்டை அடைந்தார்கள் . 

அடைந்தார்கள் . அந்த நாட்டு அரச 
னுக்குத் திரௌபதி என்று ஒரு மகள் உண்டு. 
அவ்வரசன் மச்சயந்திரம் என்று ஒரு யந்திரம் 
செய்தான் . அதில் உயரத்தில் ஒரு மீன் வேக 
மாகச் சுழன்று கொண்டே இருந்தது . அதற்கு 
நேராகக் கீழே ஒரு கொப்பரையில் நீர் வைக்கப் 
பட்டு இருந்தது . அந்த 

அந்த நீரில் மீனின் நிழல் 


14 


தெரிந்தது . நீரில் தெரியும் நிழலைப் பார்த்த 
படியே மேலே உள்ள மீனை அம்பெய்து துளைக்க 
வேண்டும் . அப்படி யார் செய்கிறாரோ அவருக்கே 
மகளை மணம் 

செய்து கொடுப்பதாக 
அவ்வரசன் சொன்னான் .. 


தன் 


பல நாட்டு அரச குமாரர்கள் அந்த மீனை 
எய்து துளைக்க முயன்றனர் . ஆனால் ஒருவராலும் 
முடியவில்லை . கடைசியில் 

அருச்சுனன் அம் 
பெய்து அதைத் துளைத்தான் . அப்போது பாண் 
டவர்களின் தாய் சொன்ன 

சொல்லால் 
அவளைப் பாண்டவர் ஐந்து பேரும் கலியாணம் 
செய்து கொள்ளும்படி நேர்ந்தது . 


பாண்டவர் சூதாடி நாடு நகரங்களை இழத்தல் : 
பிறகு பாண்டவர்கள் குரு நாட்டின் ஒரு பகுதியை 
ஆண்டு வந்தார்கள் . அப்போது துரியோதனன் 
அவர்களைக் கெடுக்க எண்ணினான் . அவன் தன் 
மாமன் சகுனி என்பவனோடு அவர்களைச் சூதாடச் 
செய்தான் . 


சகுனி சூதாட்டத்தில் மிகவும் 

கெட்டிக் 
காரன் . அவன் எல்லா ஆட்டங்களிலும் வெற்றி 
பெற்றான் . அதனால் பாண்டவர்கள் தங்கள் நாடு 
நகரம் எல்லாவற்றையும் பந்தயமாக வைத்துத் 
தோற்றுப்போக நேர்ந்தது . அவர்கள் காட்டில் 
பன்னிரண்டு ஆண்டுகள் வசிக்கவேண்டும் . 
பிறகு ஒரு வருஷம் ஒருவருக்கும் தெரியாமல் 
மறைந்து வசிக்கவேண்டும் . அப்படிச் செய்து 
விட்டுத் திரும்பி வந்தால் அவர்களுடைய 


15 


இராச்சியத்தைத் 
சொன்னான் . 


தருவதாகத் 


துரியோதனன் 


BADROID 


956 


SWAMI 


சகுனியுடன் சூதாட்டம் 
பாரதப்போரும் பாண்டவர் வெற்றியும் : நிபந்த 
னைப்படியே பாண்டவர்கள் நடந்தார்கள் . பிறகு 
திரும்பி வந்து துரியோதனனிடம் தங்கள் இராச்சி 
யத்தைக் கேட்டார்கள் . துரியோதனன் கொடுக்க 
முடியாது என்று மறுத்துவிட்டான் . அதனால் 
இருவருக்கும் போர் உண்டாயிற்று . பதினெட்டு 
நாள் கொடிய போர் நடந்தது . அப்போரில் 
பாண்டவர் வெற்றி பெற்று நாட்டை ஆண்டு 
வரலானார்கள் . 

கேள்விகள் 
1. பாண்டவர்கள் யார் ? கௌரவர்கள் யார் ? 
2. அவர்களுக்குள் ஏன் பகை உண்டாயிற்று ? 


16 


3. பகாசுரனைப் பற்றி அறிவது என்ன ? 

4. திரௌபதியைக் கல்யாணம் செய்து கொள்ள விதிக் 
கப்பட்ட நிபந்தனை யாது ? 

5. பாண்டவரும் கௌரவரும் ஏன் போரிட்டனர் ? 
முடிவு என்ன ஆயிற்று ? 


3. கௌதம புத்தர் 


வட 


இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் 
இந்தியாவில் இமயமலைச் சாரலில் நேபாள நாட் 
டின் அருகில் சாக்கியநாடு இருந்தது .. 

அதன் 
தலைநகரம் கபிலவாஸ்து . அதைச் சுத்தோதனன் 
என்ற அரசர் ஆண்டு வந்தார் . அவர் 

ஒரு 
நல்ல அரசர் . 

அவரது 

மனைவியின் பெயர் 
மாயாதேவி . 


வெகு நாட்களுக்குப் பின் அவர்களுக்கு ஓர் 
ஆண் குழந்தை பிறந்தது . அதற்கு சித்தார்த்தர் 
எனப் பெயரிட்டனர் . அவர் வெகு சிறப்பாக 
வளர்க்கப்பட்டார் . எட்டாம் வயதில் அவருக்கு 
கல்வி கற்பிக்க ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் . 
அவர் எல்லாவற்றையும் விரைவில் கற்றுக் 
கொண்டார் . 


அவருக்கு யசோதரை என்ற இளவரசியை 
மணம் செய்தனர் . அவர்களுக்கு இராகுலன் 
என்ற ஆண் மகவு பிறந்தது . 


ஒரு நாள் அவர் நகரைச்சுற்றி வந்தபொழுது , 
ஒரு நரைத்த கிழவன் , தள்ளாடித் தடியை ஊன் 


17 


றிக் கொண்டு நடந்து வருவதைக் கண்டார் . மற் 
றொரு நாள் அவர் , நோயால் இளைத்து அவதிப் 
படும் நோயாளியைக் கண்டார் . மற்றொரு நாள் , 
அவர் ஒரு பிணத்தைச் சிலர் தூக்கிச் செல்வதை 
யும் , அதன்பின் பலர் அழுது கொண்டு செல்வதை 
யும் கண்டார் . இவற்றிலிருந்து இந்த உலகம் 
மனிதனுக்கு வயோதிகம் , வியாதி , இறத்தல் 
ஆகியவற்றால் துன்பம் ஏற்படுவதை அறிந்தார் ; 
இத்துன்பங்களைப் போக்க வழி காண வேண்டும் 
என நினைத்தார் . 

அதற்காக ஒரு நாள் இரவில் யாவரும் 
அறியாமல் அவர் அரண்மனையை விட்டுக் காட் 
டுக்குச் சென்றார் . அவர் துறவி வேடம் பூண் 
டார் . பல துறவிகளையும் , முனிவர்களையும் நாடி 
மாந்தரின் துன்பங்களைப் போக்க வழிகேட்டார் . 
அவருக்கு சரியான 

பதில் கிடைக்கவில்லை . 
அவர் உண்ணாமலும் , உறங்காமலும் சில காலம் 
தவம் செய்தார் . அதனாலும் பயன் ஏற்பட 
வில்லை 

ஒரு நாள் அவர் புத்தகயா என்னுமிடத்தில் ஒரு 
போதி மரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தார் .. 
அப்போது அவருக்கு ஞான உதயம் உண்டாயிற்று . 

உலகத்திலுள்ள துன்பங்களுக் கெல்லாம் 
ஆசையே காரணம் . 
காரணம் . ஆசையை 

ஆசையை ஒழித்தால் 
துன்பங்களை ஒழித்து விடலாம் . மற்றும் பிற உயிர் 
களிடம் அன்பு காட்ட வேண்டும் ; தன்னைப்போல் 
பிறரை நேசிக்க வேண்டும் ; ஜீவவதை செய்யக் 
கூடாது ; 

எப்பொழுதும் உண்மையே பேச 
ச. 3.3 


18 


வேண்டும் என்பன அவர் கண்டறிந்த உண்மை 

கள் ஆகும் . அது முதல் 
அவர் புத்தர் 

புத்தர் என 
அழைக்கப்பட்டார் . 
புத்தர் என்னும் சொல் 
லுக்கு எல்லாம் அறிந் 
தவர் என்பது பொருள் . 


30 


அவர் இவ்வுண்மை 
களைப் பல இடங்களுக் 
கும் சென்று போதித்து 
வரலானார் . பலர் அவ 
ருக்குச் சீடராயினர் . 
அவரது கொள்கைகளை 
மேற் கொண்டவர்கள் 

பௌத்தர்கள் எனப் 
புத்தர் 

பட்டனர் . அது பௌத்த 
மதம் எனப் பெயர்பெற்றது . 

இப்பொழுதும் திபெத்து , நேபாளம் , சைனா. 
ஜப்பான் , இலங்கை , ஆகிய இடங்களில் புத்த 
மதத்தினர் உள்ளனர் . 

கேள்விகள் 
1. கௌதம புத்தரின் பெற்றோர் யாவர் ? 
2. சித்தார்த்தர் துறவியாகக் காரணமென்ன ? 
3. புத்தர் கண்டறிந்த உண்மைகள் யாவை ? 

4. இப்பொழுது புத்த மதத்தினர் எந்த நாடுகளில் 
உள்ளனர் . 

5. குறிப்பு எழுது : - மாயாதேவி , இராகுலன் , புத்த 
கயா , போதிமரம் . 

6. புத்தர் என்ற சொல்லின் பொருள் யாது ? 


4 . 


மகா அலக்சாந்தர் 


ஐரோப்பா கண்டத்தில் வெகுகாலமாக கிரீஸ் 
என்ற தேசம் இருக்கிறது . முன் காலத்தில் அதன் 
ஒரு பாகம் மாசிடோனியா என இருந்தது . அதை 
பிலிப் என்ற அரசன் ஆண்டு வந்தான் . அவரு 
டைய மகன் அலக்சாந்தர் . 


பிலிப் தன் மகனை நல்ல அரசனாகவும் , தைரிய 
முள்ள போர் வீரனாகவும் ஆக்க விரும்பினான் . 
அலக்சாந்தருக்கு ஆறாம் வயதில் எழுதவும் , 

படிக்கவும் , கூட்டங் 
களில் 

பேசவும் 
கற்றுக் 

கொடுத்த 
னர் . 

அரிஸ்டிடாடில் 
என்பவர் அவரை 
ஒரு சிறந்த நல்ல 
அரசராக விளங்கப் 
பழக்கினார் . 


ஒரு நாள் புசி 
பேலஸ் என்ற ஒரு 
முரட்டுக் குதிரை 
அரண்மனைக்குக் 

கொண்டு வரப் 
மகா அலக்சாந்தர் பட்டது . அதை ஓரு 
வராலும் அடக்க முடியவில்லை . அலக்சாந்தர் 
அதை அடக்கினார் ; அதன் மீது ஏறிச் சவாரி 
செய்தார் . எல்லோரும் ஆச்சரியப்பட்டன . 


20 


சில ஆண்டுகளுக்குப்பின் பிலிப் இறந்தார் ; 
அலக்சாந்தர் அரசரானார் . 


அலக்சாந்தர் தனது நாடு மிகவும் சிறியது 
என்றும் , கடலைக்கடந்து புதிய நாடுகளை ஜெயிக்க 
வேண்டும் என்றும் 

தீர்மானித்தார் . அவர் 
ஆசியாமைனர் என்ற இடத்தைத் தாண்டி எகிப்து 
நாட்டை அடைந்தார் . அங்கு அவர் அலெக்ஸாந் 
திரியா என்ற நகரைக் கட்டினார் . அவர் பர்ஸியா 
நாட்டையும் பிடித்து , அந்த நாட்டிற்கும் அரச 
ரானார் . 


அரசர் 


பின் அவர் இந்தியாவில் சிந்து நதிக் கரைக்கு 
வந்தார் . அங்கு புருஷோத்தமர் என்ற 
அலக்சாந்தரை எதிர்த்தார் . அலக்சாந்தர் 
புருஷோத்தமரை முறியடித்து வெற்றி கண்டார் . 
ஆயினும் , புருஷோத்தமருடைய தைரியத்தை 
மெச்சி , அவருடைய நாட்டை அவருக்கே திருப்பிக் 
கொடுத்தார் . மேலும் தான் செயித்த சில நாடு 
களையும் கொடுத்து அவரைக் கப்பம் கட்டும்படி 
ஏற்பாடு செய்தார் . 


அப்பொழுது அலக்சாந்தரது வீரர்கள் 
களைத்துப் போயிருந்தனர் . அவர்கள் மனைவி 
மக்களை விட்டுப் பிரிந்துவந்து வெகு நாட்களாகி 
விட்டபடியால் அவர்கள் தாய் நாடு திரும்ப விரும் 
பினர் . அலக்சாந்தரும் அதற்கு ஒப்புக் கொண் 
டார் . அவர்கள் பாபிலோனுக்கு திரும்பிப் போய்க் 
கொண்டிருந்தனர் . போகும் வழியில் பாபிலோனியா 
என்ற இடத்தில் அலக்சாந்தர் நோய்வாய்ப்பட்டு 


21 


இறந்துபோனார் . அப்பொழுது அவருக்கு வயது 
முப்பத்து நான்கு . அவர் ஒரு புகழ் பெற்ற வீரர் 
என சரித்திரத்தில் இடம் பெற்றுள்ளார் . 

கேள்விகள் 
1. அலக்சாந்தர் யார் ? 

2. அலக்சாந்தருக்கு எவற்றில் பயிற்சி அளிக்கப் 
பட்டது ? 

3. புசிபேலஸின் வரலாற்றைச் சுருக்கிக் கூறு . 

4. இந்தியாவில் அலக்சாந்தரை எதிர்த்த போர் 
வீரன் யார் ? அதன் முடிவு என்ன ? 
5. அலக்சாந்தருடைய 

போர் வீரர்கள் தாய் நாடு 
திரும்ப விரும்பியது ஏன் ? 


5. அசோகர் 
நமது தேசியக்கொடியை உற்று நோக்குங்கள் . 
அதன் நடுவில் நீல நிறத்தில் ஒரு சக்கரம் இருக் 


E 


நமது நாட்டுக்கொடி 
கிறது . அதற்கு அசோக சக்கரம் என்று பெயர் . 


22 


அசோகர் என்பவர் வட இந்தியாவில் ஆண்ட 
அரசர்களில் மிக்க புகழ் பெற்றவர் ஆவார் . அவ 
ரைப் பற்றி இப்பாடத்தில் படிப்போம் . 

சுமார் 2,200 ஆண்டுகளுக்கு முன் வட இந்தி 
யாவில் மகதம் என்ற ஒரு நாடு இருந்தது . அதன் 

தலை நகரம் பாடலி 
புத்திரம் . இப்பொ 
ழுது அந்நகரம் 
பாட்னா என வழங்கப் 
படுகிறது . 

அந்த 
நாட்டை சந்திரகுப்தர் 
என்ற 

அரசர் 

வந்தார் . 
அவருடைய மகன் 
பிந்துசாரர் . 
சாரரின் மகன் 

அசோகர் . 
அசோகர் 
அசோகரது குரு அம்ரஸார் . அவர் அசோ 
கருக்கு சந்திரகுப்தரின் பெருமைகளையும் அவரது 
பெரிய நாட்டின் சிறப்பையும் எடுத்துக் கூறுவார் . 
அசோகரும் உலகத்தையே ஜெயித்து ஆள மன 
உறுதி கொண்டார் . 

அசோகருடைய 21 - ஆம் வயதில் பிந்துசாரர் 
இறந்தார் ; அசோகர் அரசராக முடிசூட்டப் 
பட்டார் . 


ஆண்டு 


பிந்து 


SWAMY 


23 


அவர் கலிங்க நாட்டின் மீது படையெடுத்தார் . 
கடும்போர் நடந்தது . அசோகர் வெற்றி பெற்றார் . 
போர்க்களத்தில் பலர் மாண்டனர் . பலர் காயம் 
பட்டு அவதிப்பட்டு கதறி அழுது கொண்டிருந் 
தனர் . தன் மகனை இழந்த தாய்மார்களும் , கண 
வனை இழந்த மனைவிமார்களும் கதறி அழுதனர் . 
போர்க்களத்தை நேரில் பார்வையிட்ட அசோகரது 
மனம் மாறியது . அது முதல் போர் செய்வதில்லை 
என மன உறுதிபூண்டார் . 

அசோகர் புத்த மதத்தைத் தழுவினார் . புத்த 
மதக் கொள்கைகளை பல நாடுகளிலும் பரவச் செய் 
தார் . நாட்டில் முக்கியமான இடங்களில் கல் 
தூண்களை நட்டு , அவற்றில் பல நீதி வாக்கியங் 
களைப் பொறித்து வைத்தார் . அத்தூண்களுக்கு 
அசோகர் கற்றூண்கள் என்று பெயர் . 
அவற்றில் , 

உண்மையைக் கடைப்பிடி . 
பெரியோர்களுக்குக் கீழ்ப்படிந்து நட . 
உயிர்களைக் கொலை செய்யாதே . 
எல்லோருக்கும் நன்மைகளைச் செய் . 

எனப் பொறிக்கப்பட்டிருந்தது . இப்பொழுதும் 
சாரநாத் என்ற இடத்தில் அத்தகைய கற்றூண் 
ஒன்று உள்ளது . 

அவர் மக்களுக்கு பல நன்மைகளைச் செய்தார் . 

அசோகர் ஆட்சி செங்கோல் ஆட்சியாகப் 
புகழ் பெற்றது . அவருடைய பெயரை இன்றும் 
புகழ்ந்து பாராட்டுகிறோம் . 


24 
. 


கேள்விகள் 


1. அசோகர் உலகை வென்று ஆள ஆசை கொண்ட 
தேன் ? 

2. அசோகர் இனி சண்டை செய்வதில்லை என மன 
உறுதி கொள்ளக் காரணமென்ன ? 
3. அசோகர் புத்த மதத்தைத் தழுவக் காரணமென்ன ? 

4. அசோகர் கற்றூண்களில் செதுக்கி வைத்தவை 
யாவை ? 


6. இளங்கோவடிகள் 


பல 


ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் 
சேர நாட்டை நெடுஞ்சேரலாதன் என்ற அரசன் 
ஆண்டு வந்தான் . அவன் நீதிமுறை தவறாத 
வன் . அவனுக்குக் கலைகளிலும் , சங்கீதத்திலும் 
பிரியம் அதிகம் . 

அவனுடைய சபையில் 
கற்றறிந்த பெரியோர் இருந்தனர் . 

அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் . 
மூத்தவன் செங்குட்டுவன் ; இளையவன் இளங்கோ . 
அவர்கள் உயரமாகவும் , அழகாகவும் இருந்தனர் . 
இளங்கோ மிகவும் சாதுவானவர் . 

அவர்கள் 
ஏற்ற வயதில் சிறக்கக்கற்ற 

சிறக்கக்கற்ற ஆசிரியர்களிடம் 
கல்வி கற்றனர் . 
ஒரு நாள் அரசன் சபையில் 

அரசன் சபையில் சிம்மாதனத் 
தில் உட்கார்ந்திருந்தான் . அவரது இரண்டு 
பக்கங்களிலும் மதிநுட்ப மந்திரிகள் 

மந்திரிகள் உட்கார்ந் 
திருந்தனர் . புலவர்களும் , அங்கிருந் 
தனர் . 

செங்குட்டுவனும் , இளங்கோவும் அரச 
னுக்குப் பின்புறத்தில் உட்கார்ந்திருந்தனர் . 


25 


அப்பொழுது சோழநாட்டிலிருந்து நிமித்திகன் 
ஒருவன் சபைக்கு வந்தான் . அவன் செங்குட்டு 
வனையும் , இளங்கோவையும் உற்று நோக்கினான் . 
இளங்கோவிடம் அரசராவதற்குரிய அறிகுறி 
கள் காணப்படுவதாகக் கூறினான் . அரசனது 
மனம் திடுக்கிட்டது . அண்ணனிருக்க தம்பி 
அரசாள்வது நம் நாட்டுமுறை அன்று '. செங் 
குட்டுவனது மனமும் தடுமாறிற்று . இளங்கோ 
விற்கும் மனத்தில் வருத்தம் ஏற்பட்டது . சபை 
யிலிருந்த எல்லோரும் இதைப்பற்றியே ஆழ்ந்து 
யோசித்துக் கொண்டிருந்தனர் . 

இளங்கோ எழுந்து தன் தகப்பனை வணங்கி 
னார் ; மற்றவர்களையும் வணங்கினார் . 

அன்று 
முதல் தான் 

தான் துறவிக்கோலம் பூண்டு , அரச 
சுகங்களைத் துறந்து கானகம் செல்வதாகச் சபதம் 
செய்தார் . அவர் சைனத் துறவிகளை 
சென்று துறவியானார் . அவர் கோவலன் கண்ணகி 
யின் கதையை எல்லோரும் படித்து மகிழும்படி 
சிலப்பதிகாரம் என்ற நூலாக இயற்றினார் . இச் 
சிலப்பதிகாரம் தமிழிலுள்ள ஐம்பெரும் காப்பியங் 
களில் ஒன்றாகும் . 

கேள்விகள் 
1. நிமித்திகன் நெடுஞ்சேரலாதனுடைய சபைக்கு 
வந்த பொழுது அரச சபையில் இருந்தோர் யாவர் 

2. நிமித்திகன் கூறியது என்ன ? காப்பம் 

3. நிமித்திகன் கூறியதைக் கேட்டு அவையிலிரு 
தோர் திடுக்கிடக் காரணமென்ன ? 

4. இளங்கோ துறவறம் பூணக் காரணம் என்ன ? 
5. சிலப்பதிகாரம் என்பது யாது ? 


நாடிச் 


7 


62,63 


NCS 


173845 


SOO 


7 . பாபரும் ஹுமாயூனும் 
இந்தியாவின் வடமேற்கே ஆப்கானிஸ்தானம் 
எனும் நாடு உள்ளது . அதில் காபூல் என்ற நாட்டை 
பாபர் என்பவர் ஆண்டு வந்தார் . அவர் மிகவும் 
திறமைசாலி ; பெருந்தன்மை உள்ளவர் . போரிடு 
வதில் வல்லவர் . அவர் இந்துஸ்தானத்தின் 
செழுமையைப் பற்றிக் கேள்விப்பட்டார் . 
ஆதலால் அதைத் தான் செயித்து ஆள ஆசைப் 
பட்டார் . 

அப்பொழுது இப்ரஹீம் லோடி என்ற முகமதிய 
அரசர் டில்லியில் அரசாட்சி செய்து வந்தார் . 
அவர் வீண் ஆடம்பரச் செலவு அதிகம் செய் 
வார் . அதற்காக மக்களிடமிருந்து ஏராளமாக 
வரிகளை வசூலித்தார் . இதனால் பிரபுக்களும் 
மக்களும் அவரை வெறுத்தனர் . 

சில இராஜபுத்திர அரசர்களும் பிரபுக்களும் 
இப்ராஹீம் லோடியை சிம்மாசனத்தினின்று நீக்க , 
தங்களுக்கு உதவி செய்யுமாறு பாபரைக் கேட்டுக் 
கொண்டனர் . அதன்படி பாபர் இந்துஸ்தானத் 
திற்கு ஒரு பெரும் படையுடன் வந்தார் . பாபரின் 
படையில் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இருந்தன . 
ஆனால் இந்தியப்படை அம்பு , ஈட்டிகளை மட்டுமே 
பெற்றிருந்தன . 

படையெடுத்து வரும் பாபரை எதிர்க்க 
இப்ராஹீம் லோடி புறப்பட்டார் . டில்லிக்கு 
வடக்கே ஐம்பது மைல் தூரத்திலுள்ள பானிபட்டு 
என்ற இடத்தில் கடும் போர் நடந்தது . பாபரின் 


27 


படையினர் வெடித்த பீரங்கி சப்தமும் , தீ வெளிச்ச 
மும் இப்ரஹீம் லோடியின் படையினருக்குப் 
புதியனவாக இருந்தன . அதனால் அவர்கள் பீதி 
அடைந்தனர் . இப்ரஹீம் லோடியின் படைவீரர் 
கள் பலர் மாண்டனர் . இப்ரஹீம் லோடியும் 
போர்க்களத்தில் இறந்தான் . 
பாபர் டில்லியின் 

அரசனாக முடிசூட்டிக் 
கொண்டார் . அவரே இந்தியாவை ஆண்ட 
மொகலாய வம்சத்தின் முதல் அரசர் . 

பாபரின் பிரியமுள்ள மகன் ஹுமாயூன் . ஒரு 
சமயம் அவன் நோயுற்றான் . நாளுக்கு நாள் வியாதி 
அதிகரித்தது . அப்பொழுது ஒருவர் பாபருடைய 
உடைமைகளில் முக்கியமானதைக் கடவுளுக்கு 
அர்ப்பணித்தால் ஹுமாயூன் பிழைக்கக் கூடும் 
என்றார் . 

அவர் ஹுமாயூன் படுக்கையின் பக்கத்தில் 
சென்று முழந்தாளிட்டு , கடவுளை வணங்கித் தன் 
மகனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தால் , தன் 
உயிரையே கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாகக் கூறி 
னார் . பின் அவர் தன் மகனுடைய படுக்கையை 
வலம் வந்து , தன் மகனின் வியாதியைத்தான் 
ஏற்றுக் கொண்டு விட்டதாகக் கூறினார் . 
ஹுமாயூன் தேக சுகம் அடைந்தான் . ஹுமாயூ , 
னுடைய நோய் பாபரைப் பற்றிக்கொண்டது . சில 
நாட்களுக்குப்பின் பாபர் இறந்தார் . ஹுமாயூன் 
அரசரானார் . 

தகப்பன் தன் மகனுக்காக தன் உயிரையே 
கொடுத்த விந்தையைப் பார்த்தீர்களா ? 


28 


கேள்விகள் 
1 .. பாபர் முதலில் எந்த நாட்டை ஆண்டார் ? 
2. இப்ராஹீம் லோடியை எல்லோரும் வெறுக்கக் 

காரணமென்ன ? 
3 . பாபர் இந்தியாவை ஆள ஆசைகொள்ளக் காரண 

மென்ன ? 
4 . பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்கக் காரண 

மென்ன ? 
5 . பானிபட்டு சண்டையில் லோடியின் வீரர்கள் பீதி 

அடையக் காரணமென்ன ? 
ஹுமாயூன் யார் ? அவனுடைய வியாதி எவ்வாறு 
நீங்கிற்று ? 


5 . 


8. இராணா பிரதாப் சிங் 
வெகு காலத்திற்கு முன் வடஇந்தியாவில் பல 
இராஜபுத்திர இராஜ்யங்கள் இருந்தன . அவற்றில் 
மீவார் என்பது ஒன்று . அதன் தலை நகரம் சித்தூர் . 
அதை உதயசிங் என்ற அரசர் ஆண்டு வந்தார் . 

அப்பொழுது டில்லியை மொகலாய மன்னரான 
அக்பர் ஆண்டு வந்தார் . அவர் பல இராஜபுத்திர 
அரசர்களுடன் நட்புக் கொண்டார் .. 

ஆனால் , 
உதயசிங் மாத்திரம் அவருடன் நட்புக் கொள்ள 
மறுத்தார் . ஆதலால் அக்பர் சித்தூரின் 
படையெடுத்தார் . 


மீது 


அப்பொழுது உதயசிங் நாட்டைக்காக்கும் 
பணியை ஜெயமால் என்பவரிடம் ஒப்படைத்தார் . 
அவர் மலைப்பக்கம் சென்று விட்டார் . இராஜபுத் 


29 


திரர்களுக்கும் மொகலாயர்களுக்கும் கடும் போர் 
நடந்தது . அதில் மொகலாயர்களே வெற்றி 
பெற்றனர் . 

உதயசிங்கின் மகன் இராணா பிரதாப் சிங் . 
அவர் வீரம் மிக்கவர் . மொகலாயர்களிடமிருந்து 
தம் அரசை மீட்க உறுதி கொண்டார் . அவருக்கு 
அதிகப்படை பலம் இல்லை . ஆயினும் உதயசிங் 
அக்பருடன் சமாதானம் செய்து கொள்ள விரும்ப 
வில்லை . 

அவர் அக்பரை எதிர்த்தார் . ஹால்டிகட் என் 
னும் கணவாய் அருகே போர் நடந்தது . அதன் 
இறுதியில் இராணாவுக்கு காயம் ஏற்பட்டது . அவ 
ருடைய அருமைக் குதிரையின் பெயர் சைதக் . 
அவர் அக்குதிரை மீது ஏறி மலைப்பக்கம் சென்றார் . 

அங்கு மலைக்காடுகளில் பலகாலம் அலைந்து 
வாழ்ந்தார் . ஆயினும் அவர் மனம் தளரவில்லை . 
பின்பு அவர் தன் வலிமையைப் பெருக்கிக் கொண் 
டார் . தன் நாட்டின் சில பகுதிகளைப் பிடித்துக் 
கொண்டார் . வீரர் பிரதாப்சிங் போர் செய்து 
களைத்து மாண்டார் . 

இராணா பிரதாப் சிங்கின் வீரம் இராஜபுத்திரர் 
களால் இன்னும் போற்றப்படுகிறது . அவர் வீரம் 
பற்றிய பல பாடல்கள் இன்றும் இராஜபுத்திரர் 
களால் பாடப்படுகின்றன . அக்பரே அவருடைய 
வீரத்தைப் பாராட்டியுள்ளார் . பிள்ளைகளே ! எவ் 
வளவு கஷ்டம் வந்த போதிலும் அவர் எவ்வளவு 
வீரத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார் 
பார்த்தீர்களா ? 


30 


கேள்விகள் 
1. மீவார் நாடு எங்கு அமைந்துள்ளது ? 
2. மீவார் நாட்டின் தலை நகரம் எது ? 

3. அக்பர் மீவார் நாட்டின் மீது படையெடுக்கக் 
காரணமென்ன ? 

4. இராணா பிரதாப் சிங்கின் பெருமைகளைக் கூறு . 

5. இராணா பிராதாப் சிங்கின் வரலாற்றிலிருந்து நீ 
அறியும் நீதி யாது 

பயிற்சி 
1. இராணா பிரதாப் சிங்கின் படங்களைச் சேகரி . 

2. இராணா பிரதாப் சிங்கின் வீரத்தைப் பற்றி மற்ற 
மாணவர்களுடன் உரையாடு . 


? 


9. தாஜ் மஹால் 
உலகிலுள்ள அதிசயங்களில் நமது இந்திய 
நாட்டிலுள்ள தாஜ் மஹால் என்ற அழகிய கட்டட 


Sirinaanan 


தாஜ்மஹால் 
மும் ஒன்று ஆகும் . அது ஆக்ரா நகரில் உள்ளது . 
புண்ணிய நதிகளான கங்கையும் யமுனையும் 


31 


கலக்குமிடத்தில் ஆக்ரா நகரம் உள்ளது . அந்த 
அழகான கட்டடம் கட்டப்பட்ட வரலாற்றினை 
இப்பாடத்தில் படிப்போம் . 


இந்தியாவை ஆண்ட மொகலாய சக்கர 
வர்த்திகளில் ஜஹாங்கீர் பெருமை மிக்கவர் . அவ 
ருடைய மகன் ஷாஜஹான் . அவர் நாட்டைச் 
செவ்வனே ஆண்டுவந்தார் . அவருக்குக் கட்ட 
டம் கட்டுவதில் பிரியம் அதிகம் . அவர் பல 
நகரங்களையும் , அரண்மனைகளையும் , கோரிகளை 
யும் , மசூதிகளையும் கட்டுவித்தார் . 

அவைக 
ளெல்லாம் சிறந்த கட்டடங்களாக இன்றும் 
விளங்குகின்றன . 

மும்தாஜ்மஹால் என்ற அழகிய பெண்ணை 
ஷாஜஹான் மணந்து கொண்டார் . அவர் 
களிருவரும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான 
ஆசை வைத்திருந்தனர் . அவர்களுக்கு அநேக 
குழந்தைகள் பிறந்தன . அவர்களுக்குக் கலி 
யாணமாகி பதினான்கு 

பதினான்கு வருடங்களுக்குப் பின் 
மும்தாஜ்மஹாலுக்கு கடுமையான நோய்கண்டது . 
அச்சமயம் ஷாஜஹான் மிக்க வருத்தத்துடன் 
அவளை விட்டுப் பிரியாது அவளைக் கவனித்து வந் 
தார் . அவளுக்கு வியாதி அதிகரித்தது . ஷாஜ 
ஹான் மும்தாஜ்மஹாலை தனக்கு அவள் மீதுள்ள 
ஆசையை எவ்வாறு காட்டலாமென்று கேட் 
டார் . 

அதற்கு அவள் தான் இறந்த பிறகு தன் 
பெயர் விளங்கும்படியாக ஒரு கோரியைக் கட்டும் 
படி கூறினாள் . சில நாட்களில் அவள் இறந்து 
விட்டாள் . 


32 


ஷாஜஹான் அவளை அடக்கம் 

செய்த 
இடத்தில் ஒரு சிறந்த கோரியைக் கட்டினார் . 
அதற்கு மும்தாஜ் மஹால் எனப் பெயரிட்டார் . 
ஆனால் மக்கள் அதனைச் சுருக்கமாக ' தாஜ் மஹால் 
என வழங்கினர் . 

அது உலகத்திலுள்ள கோரிகளில் நேர்த்தி 
யானது . அது முற்றிலும் பளிங்குக் கற்களால் 
கட்டப்பட்டுள்ளது . அதைக்கட்ட முப்பது வருட 
மாயிற்று ; முப்பது கோடி ரூபாய் செலவாயிற்று . 
அதன் அழகைக் கண்டுகளிக்க பல நாட்டவரும் 
ஆக்ராவுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றனர் . 
தாஜ்மஹாலினால் நம் நாட்டிற்கு எவ்வளவு 
பெருமை ! 


கேள்விகள் 
1. ஆக்ரா எங்குள்ளது ? 
2. ஷாஜஹான் யார் ? 
3. மும்தாஜ்மஹால் யார் ? 

4. மும்தாஜ்மஹால் ஷாஜஹானிடம் இறக்கும் போது 
யாது கூறினாள் ? 

5. தாஜ்மஹால் கட்டப்பட்ட வரலாற்றைச் சுருக்கி 
எழுது . 
6. தாஜ்மஹாலின் சிறப்புக்களைக் கூறுக . 

பயிற்சி 
தாஜ்மஹாலின் படங்களைச் சேகரியுங்கள் . 


10. கிருஷ்ணதேவராயர் 


ஒரு சமயம் முகமதியர்களின் அதிகாரம் 
தக்காணத்தில் பெருகியது , அதைத்தடுக்க 
துங்கபத்திரை நதிக்கரையில் ஹரிகரர் , புக்கர் என்ற 
இரண்டு சகோதரர்கள் ஒரு இராஜ்யத்தை ஏற் 
படுத்தினர் . அதற்கு விஜய நகர இராஜ்யம் என்று 
பெயர் . இந்துக்கள் திரளாக அங்கு வந்து குடி 
யேறினர் . 


விஜய நகரம் ஓர் அழகான பட்டணம் . அது 
விவசாயத்திற்கும் வியாபாரத்திற்கும் புகழ் 
பெற்றது . அதை ஆண்ட 
அரசர்களுள் கிருஷ்ண 
தேவராயர் என்பவர் மிகச் 
சிறந்தவர் . 


ccec 


coors 


கிருஷ்ண தேவராயர் 
ஒரு சிறந்த போர் வீரர் . 
அவர் ஒரு சிறந்த கல்வி 
மான் ; கவிபாடுவதில் 
வல்லவர் . அவர் கற்றோ 
ரையும் கலைஞர்களையும் 
ஆதரித்தார் . தெலுங்கு , 
சமஸ்கிருதம் 
மொழிகள் இவரால் கிருஷ்ணதேவராயர் 
போற்றப்பட்டன . இவர் பல அரசர்களை வென்று , 
அவர்களுடைய இராஜ்யத்தை தன் இராஜ்யத் 
துடன் சேர்த்துக்கொண்டார் . 


Soos 


ஆகிய 


34 


இவருடைய சபையில் எட்டு கல்விமான்கள் 
இருந்தனர் . அவர்களுக்கு அஷ்டதிக்கஜங்கள் 
என்று பெயர் . அவர்களில் முக்கியமானவர்கள் 
பெத்தண்ணா, திம்மண்ணா, தெனாலி இராமன் 
ஆவர் . அவருடைய மந்திரியின் பெயர் அப்பாஜி . 
அவர் பல கோயில்களையும் மண்டபங்களையும் 
கட்டினார் . அவரால் கட்டப்பட்ட கோபுரங்களை 
ஸ்ரீரங்கம் , காஞ்சீபுரம் ஆகிய இடங்களில் இன் 
றும் காணலாம் . அவர் போர்த்துக்கீஸியருடன் 
நட்புக் கொண்டு தன் நாட்டு வியாபாரத்தைப் 
பெருக்கினார் . விஜயநகர இராஜ்யத்தின் சிறப்பைக் 

பல அயல் நாட்டினர் அந்நாட்டுக்கு 
வந்தனர் . 


காண 


அவருக்குப்பின் விஜய நகர இராஜ்யத்தை, 
ஆண்ட அரசர்கள் திறமையற்றவர்கள் . மொக 
மதியர்கள் அந்த நாட்டின்மீது படையெடுத்து 
வெற்றி கொண்டனர் . அவர்கள் விஜய நகரத்தை 
இடித்தும் தீ வைத்தும் பாழாக்கி விட்டனர் . 
அதன் அழிவுச் சின்னங்களை ஹம்பி என்னுமிடத் 
தில் இன்றும் காணலாம் 


கேள்விகள் 


1. விஜய நகரத்தை ஏற்படுத்தியவர் யார் ? 
2 . விஜய நகர அரசர்களில் புகழ் பெற்றவர் யார் ? 

அவர் புகழுக்குக் காரணமென்ன ? 
3. விஜய நகரம் எவ்வாறு அழிவுற்றது ? 


11. தேசிங்கு ராஜன் 


தமிழ் நாட்டில் செஞ்சிக்கோட்டை என்பது ஒரு 
பழமையான ஊர் . இவ்வூர் தென்னார்க்காடு மாவட் 
டத்தில் திண்டிவனம் என்ற ஊருக்கு அருகில் 
இருக்கிறது . ஒரு காலத்தில் இவ்வூரை 
தேசிங்குராஜன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் . 
அவன் ஒரு சிறந்த குதிரை வீரனுமாவான் . 


அப்பொழுது ஆர்க்காடு என்னும் இடத்தில் 
நவாபு ஆண்டு வந்தார் , நவாபுக்கு தேசிங்கு 
கப்பம் கட்ட மறுத்தான் . அதனால் ஆர்க்காட்டு 
நவாபு செஞ்சிக்கோட்டையின் மீது படை எடுத் 
துப் போர் செய்தான் . 


தேசிங்குக்கு மகம்மதுகான் என்ற ஒரு சிறந்த 
நண்பர் இருந்தார் . அவர் தேசிங்கின் படைத் 
தலைவராக இருந்தார் . அவர் தம் படையுடன் 
போர்க்களம் சென்றார் . பகைவரை 

வென்று 
மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்துகொண்டிருந்தார் . 
அப்பொழுது பகைவருடைய படை வீரர்களில் 
ஒருவன் முகம்மதுகானைச் சூழ்ச்சியால் கொன்று 
விட்டான் . 


முகம்மது கான் இறந்ததை தேசிங்கு கேள்விப் 
பட்டான் . உடனே தானும் போருக்குப் புறப் 
பட்டான் . பகைவர் படைக்குள் சிங்கம் போலப் 
பாய்ந்தான் , பலரை வெட்டி வீழ்த்தினான் ; வெற்றி 
யும் பெற்றான் . 


36 


பின் , 


ஆயினும் தன் நண்பன் 

மகம்மதுகான் 
இறந்த 

அவன் 

உயிருடன் வாழ 
விரும்பவில்லை . ஆதலால் தன் வாளால் தன்னையே 
வெட்டிக்கொண்டு இறந்தான் . 

தேசிங்கு இறந்ததை அவன் மனைவி அறிந் 
தாள் . அவள் ஒரு குழியை வெட்டி , தீயை மூட்டி 
னாள் ; எரியும் தீயில் குதித்து இறந்தாள் . 

இவர்களின் வீரத்தை அறிந்த நலாபு 
அதிசயித்தார் . இராணி தீக்குளித்து இறந்ததற்காக 
வருந்தினார் . அவள் இறந்த இடத்தில் ஓர் ஊரை 
அமைத்தார் . அதற்கு இராணிப்பேட்டை எனப் 
பெயரிட்டார் . இவ்வூர் இன்றும் அந்த இராணி 
யின் நினைவாக விளங்குகிறது . 


கேள்விகள் 


1. தேசிங்கு ராஜன் எந்த நாட்டை ஆண்டார் ? 
2. ஆர்க்காடு நவாபு தேசிங்குடன் சண்டை செய்யக் 

காரணமென்ன ? 
3 . மகம்மதுகான் யார் ? அவரைப்பற்றி நீ அறிவது 

யாது ? 
4. தேசிங்கு இறக்கக் காரணமென்ன ? 
3 . இராணிப்பேட்டை என்ற ஊர் எப்படி ஏற்பட்டது ? 

பயிற்சி 
1. தேசிங்கு ராஜன் படங்களைச் சேகரியுங்கள் . 
2. தேசிங்கு ராஜன் பாடல்களைப் பாடுங்கள் . 


12. கட்டபொம்மன் 


கட்டபொம்மன் நாடகத்தை நீங்கள் பார்த் 
திருக்கிறீர்களா ? தமிழ் நாட்டின் சிறந்த வீரர்களுள் 
கட்டபொம்மன் ஒருவன் . 

அவனுடைய முழுப் 
பெயர் வீர பாண்டிய கட்டபொம்மன் . 


இவன் 


வீரபாண்டிய கட்டபொம்மன் 
திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஞ்சாலக்குறிச்சி 
என்ற பாளையத்தை ஆண்டு வந்தான் . அவனுக்கு 
சுதந்திரமாக வாழவேண்டுமென்ற எண்ணம் 
அதிகம் . அவர் குடிமக்களிடம் அதிக அன்பு 
கொண்டிருந்தார் . அவருடைய தம்பியின் பெயர் 
ஊமைத்துரை . 

அப்பொழுது நம் நாட்டுக்கு வந்திருந்த 
ஆங்கிலேயர் நம் நாட்டு சிற்றரசர்களிடமிருந்து 
வரி வாங்கினர் . கட்டபொம்மனிடமும் வரி கேட் 


38 


டனர் . ஆனால் அவர் வரி கொடுக்க மறுத்தார் . 
அவனுடைய வீரம் ஆங்கிலேயருக்குத் தெரியும் . 
அவர்கள் கட்டபொம்மனை எப்படியாவது 
வளைத்துப்பிடிக்க வேண்டுமென எண்ணினர் . 

வீர கட்டபொம்மனைப் பிடிக்க ஜாக்ஸன் என்ற 
கலெக்டர் பல முயற்சிகள் செய்தார் . அவருடைய 
முயற்சிகள் பலிக்கவில்லை . ஆங்கிலேயரது சினம் 
அதிகரித்தது . பானர்மென் என்பவர் தலைமையில் 
ஓர் ஆங்கிலேயப் படை பாஞ்சாலக்குறிச்சியை 
நோக்கிப் புறப்பட்டது . அப்படையில் பீரங்கி 
களும் துப்பாக்கிகளும் ஏராளமாக இருந்தன . 
அவை பாஞ்சாலக்குறிச்சிக் கோட்டை மீது 
குண்டுமாரி 

பொழிந்தன . கட்டபொம்மனிடம் 
துப்பாக்கிகளோ பீரங்கிகளோ இல்லை . அவருடைய 
தம்பி ஊமைத்துரை அவருக்கு பக்கபலமாக இருந் 
தார் . இருவரின் படைகளுக்கும் அதிகச் சேதம் 
ஏற்பட்டது . 

வீரக் கட்டபொம்மன் படை திரட்ட பாஞ்சா 
லக்குறிச்சியை விட்டு வெளிச் சென்றார் . அவர் 
புதுக்கோட்டைக் காடுகளில் அலைந்து திரிந்தார் . 
புதுக்கோட்டை 

அரசனான தொண்டைமான் 
சூழ்ச்சியாக வீரக்கட்டபொம்மனை ஆங்கிலேயர் 
களிடம் பிடித்துக் கொடுத்தான் . ஆங்கிலேயர் 
அவனை கயத்தாறு என்னுமிடத்திற்குக் கொண்டு 
வந்தனர் . அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப் 
பட்டது . அவன் மனம் தளரவில்லை . இடிமுழக்கம் 
போலப் பேசிக்கொண்டே தானே 

தூக்குக் 
கயிற்றை மாட்டிக்கொண்டு வீர மரணம் அடைந் 
தார் . 


39 


பல 


கட்டபொம்மனின் புகழும் பெருமையும் பற்றி 

பாடல்கள் பாடப்படுகின்றன . கட்டபொம் 
மனின் வீரத்தையும் மன உறுதியையும் பார்த்தீர் 
களா ? அவை நம்மை வியக்கச் செய்கின்றன . 


கேள்விகள் 
1. கட்டபொம்மன் யார் ? 
2. கட்டபொம்மனின் தன்மைகள் யாவை ? 

3. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் விரோதம் 
ஏற்படக் காரணமென்ன ! 

4. கட்டபொம்மன் எவ்வாறு ஆங்கிலேயரால் பிடி 
பேட்டார் ? 

பயிற்சி 
கட்டபொம்மனைப் பற்றிய பாடல்களைப் பாடு . 


13. ஜான்ஸி இராணி 
முன்னர் மத்திய இந்தியாவில் பல சிறு நாடு 
கள் இருந்தன . அவற்றுள் ஜான்ஸி என்பது 
ஒன்று . ஒரு சமயம் அதை லட்சுமிபாய் என்ற 
பெண்மணி ஆண்டு வந்தாள் . அவள் வீரம் 
மிக்கவள் ; 

சுதந்திரத்தில் விருப்பம் 
கொண்டவள் . 


அக்காலத்தில் ஆங்கிலேயர் நம் நாட்டில் 
அவர்களுடைய இராஜ்யத்தைப் பெருக்கிக் 
கொண்டு வந்தனர் . அப்பொழுது டெல்ஹௌஸி 
பிரபு கவர்னர் ஜெனரலாக இருந்தார் . அவர் 
லாப்ஸ் கொள்கை என்ற திட்டத்தை ஏற்படுத்தி 


40 


னார் . அதன்படி ஒரு நாட்டு மன்னருக்குப் பிள்ளை 
இல்லையானால் அவர் சுவீகாரம் செய்து கொள்ளக் 
கூடாது எனவும் , அவர் இறந்த பின் அந்த நாடு 
ஆங்கிலேயரைச் சேரும் என்பதுமாகும் . இத் 
திட்டத்தின்படி ஜான்ஸி நாட்டை ஆங்கிலேயர் 
தம் நாட்டுடன் சேர்த்துக் கொண்டனர் . 


= 4 


ஜான்ஸி இராணி 
ஜான்ஸி ராணியான லட்சுமிபாய் கொதித்து 
எழுந்தாள் . ஆவேசம் கொண்டாள் . தன் உயிர் 
உள்ளவரை ஆங்கிலேயருடன் போராடுவது 
எனத் தீர்மானித்தாள் . அவள் போர்க்கோலம் 
பூண்டாள் . போர்தொடுத்தாள் . போர்க்களம் 


41 


முழுவதும் வாளுடன் சுற்றி வந்து பல ஆங்கி 
லேயர்களை வெட்டி வீழ்த்தினாள் , அவளுடைய 
உறவினரான தந்தியா தோபே அவளுக்கு உறு 
துணையாக இருந்தார் . ஆங்கிலேயர் பலர் இறந் 


தனர் . 


ஜான்ஸி ராணிமீது ஆங்கிலேயர் வெடித்த 
குண்டு பாய்ந்தது . ஜான்ஸிராணி போர்க்களத் 
தில் வீரமரணம் அடைந்தாள் . தந்தியா தோபே 
ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் . 


சுதந்திர உணர்வு கொண்ட இந்த இரு 
வரும் தம் தாய் நாட்டிற்காக 

ற்காகத்தம் உயிரைத் 
தியாகம் செய்தனர் . என்னே இவர்களது வீரம் ! 


கேள்விகள் 


1. லட்சுமிபாய் ஆண்ட பகுதி எது ? 
2. டெல்ஹௌஸி யார் ? 
3. அவர் கடைப்பிடித்த திட்டம் யாது ? 
4. லட்சுமிபாய் போர்தொடுக்கக் காரணமென்ன ? 

5. தந்தியா தோபே என்பவர் யார் ? அவருக்கு ஏற் 
பட்ட முடிவு என்ன ? 


பயிற்சி 
ஜான்ஸி இராணியின் படங்களைச் சேகரியுங்கள் . 


14 . 


மகாத்மா காந்தி 


நமது நாட்டில் தோன்றிய உத்தமர்களில் 
மகாத்மா காந்தியும் ஒருவர் . இவர் கி . பி . 1869 ஆம் 
ஆண்டில் போர்பந்தர் என்ற இடத்தில் பிறந்தார் . 
அவருடைய தகப்பனார் பெயர் கரம்சந்த் காந்தி ; 
தாயார் பெயர் புட்லி பாய் . இவருக்கு பெற்றோர் 

இட்ட பெயர் மோஹனதாஸ்கரம் 
சந்த் காந்தி என்பதாகும் . 


CC 


பொழுது , 


அரிச்சந்திரன் , சிரவணன் 
கதைகள் அவரை மிகவும் கவர்ந் 
தன . அவர் இளமையிலேயே 
உண்மை பேசுவதில் விருப்ப 
முள்ளவர் . அவர் பள்ளியில் 
மாணவராகக் கல்வி பயின்ற 

அவர் 

பள்ளிக்கு 
கல்வித்துறை 

ஆய்வாளர் 
வந்தார் . அவர் மாணவர்களை 
சில ஆங்கில வார்த்தைகளைப் 
பாராமல் ( டிக்டேஷன் ) எழுதச் 
சொன்னார் . அவற்றில் 

ஒரு 
வார்த்தையை நமது காந்தி பிழை 
யாக எழுதியிருந்தார் . அதைக் 

கண்ணுற்ற ஆசிரியர் காந்தியின் 
சிறுவன் காந்தி காலை இரகசியமாக அழுத்திப் 
பக்கத்து மாணவனைப் பார்த்து சரியாக எழுதும்படி 
சாடை காட்டினார் . ஆனால் காந்தி அவ்வாறு 
செய்யவில்லை . 


43 


காந்திக்கு இளவயதிலேயே திருமணம் 
நடந்தது . அவர் மேல்படிப்புக்காக இங்கிலாந்து 
சென்றார் . அங்கு ஒழுக்கம் கெடாது இருந்தார் . 
வழக்கறிஞர் பட்டம் பெற்று இந்தியாவுக்குத் 
திரும்பி வந்தார் . அவர் வழக்கறிஞர் தொழிலை 
மேற்கொண்டார் . 


ஒரு சமயம் அவர் ஒரு வழக்கை நடத்தத் தென் 
ஆப்பிரிக்காவுக்குச் சென்றார் . அங்கிருந்த இந்தியர் 
களின் நிலையைக் 

நிலையைக் கண்டு மனம் வருந்தினார் . 
அவர்களுடைய நல்வாழ்வுக்காகப் பாடுபட்டார் . 


தென் ஆப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா 
வுக்கு வந்தார் . அவர் இந்திய விடுதலைப் 
போராட்டத்தில் பங்கு கொண்டார் . அவர் நம் 
நாட்டின் விடுதலைக்காகப் 

பலமுறை 

சிறை 
சென்றார் . அங்கு அவர் பட்ட துன்பங்கள் 

ஆங்கிலேயர்களுடைய முரட்டுத் தன்மையை 
தன் சாத்வீகத் தன்மையால் அடக்கினார் . 


பல . 


அவர் பட்ட பாட்டிற்கு பலன் கிட்டியது . 
கி.பி. 1947 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 15 ம் தேதி 
நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது . இன்று நாம் 
சுதந்திர நாட்டின் குடிகளாக வாழ்கிறோம் . 


காந்தியடிகள் எளிய வாழ்க்கை நடத்தி 
வந்தார் . தம் கையால் நூல் நூற்பார் . கதர் 
ஆடையையே அணிவார் . முஸ்லீம்களையும் பிற 
மதத்தினர்களையும் அவர் சமமாக நேசித்தார் . 


அவர் பின்பற்றிய வழி அறவழியாகும் . அவர் 
தன்னைத் துன்புறுத்தியவருக்கும் இரக்கம் காட்டும் 
பண்புடையவர் . அவருடைய உயர்ந்த பண்பு 
களைக் கண்டு உலகமே வியந்தது . அவரை 
எல்லோரும் மகாத்மா காந்தி என அழைத்தனர் . 


அவர் 1948 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 
30 ஆம் தேதி ஒரு வெறியனால் சுட்டுக் கொல்லப் 
பட்டார் . நமக்கு சுதந்திரம் வாங்கித்தந்த 
தியாகிக்கு இவ்வாறு மரணம் ஏற்பட்டதை அறிந்த 
இந்திய மக்கள் துயரத்தில் ஆழ்ந்தனர் . அவர் 
மறைவினால் உலக மக்களே துக்கப்பட்டனர் . 


கேள்விகள் 


1. காந்தி எப்பொழுது எங்கே பிறந்தார் ? 

2. காந்தி உண்மை பேசுவதில் விருப்பமுடையவர் 
என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை எழுது . 

3. காந்தி இங்கிலாந்து சென்றது ஏன் ? 
4. தென் ஆப்பிரிக்காவில் காந்தி கண்டது என்ன ?? 
5 . காந்தியின் குணங்களைக் கூறு . 
6. நம் நாடு எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது ? 
7 . காந்தி எவ்வாறு வாழ்ந்து வந்தார் ? 


பயிற்சி 


1. காந்தியின் படங்களைச் சேகரித்து ஒட்டு . 
2 . காந்தி பற்றிய பாடல்களைப் பாடு . 


15. ஜவஹர்லால் நேரு 


பிள்ளைகளே ! நமது 

பள்ளிகளில் 

ஆண்டு 
தோறும் நவம்பர் மாதம் 14 ஆம் தேதி குழந்தை 
கள் தினம் கொண்டாடுகிறோமல்லவா ? அன்று 
உங்களுக்கு இனிப்புப்பண்டங்கள் கிடைக்கின்றன 
அல்லவா ? இதுதான் காலஞ்சென்ற நமது நாட்டு 
முதல் பிரதமரான நேருவின் பிறந்த நாளாகும் . 


அவருடைய முழுப்பெயர் ஜவஹர்லால் நேரு 
என்பது . அவருடைய 
தகப்பனார் பெயர் மோதி 
லால் நேரு ; தாயார் பெயர் 
சொரூபராணி . 
அலகபாத்தில் பிறந்தார் . 


அவர் 


குழந்தைகள் என்றால் 
அவருக்குப் 

பிரியம் 
அதிகம் . அவர்களுடன் 
அவர் சிரித்துக் கொஞ்சி 
விளையாடுவார் . ரோஜா 
மலர் மீது அவருக்கு பிரி சிறுவன் நேரு 
யம் அதிகம் . அதை அவர் சட்டையில் குத்திக் 
கொள்வார் . குதிரைச்சவாரி , பனிக்கட்டியில் 
சருக்கி விளையாடுதல் , விமானப் பிரயாணம் ஆகிய 
விளையாட்டுக்கள் விளையாடுவார் . பட்டாணி 
ஐஸ்கிரீம்களைக் கண்டால் விடமாட்டார் . இவரு 
டைய குழந்தை உள்ளத்தைப் பார்த்தீர்களா ? 


46 


' ' 


ஆதலால் இவரைக் குழந்தைகள் ' ' நேருமாமா 
என்பார்கள் . 


அவருக்கு புத்தகங்களைப் படிப்பதில் பிரியம் 
அதிகம் . அவரே பல புத்தகங்களை எழுதியுள்ளார் . 
அவற்றை நம் நாட்டவர்களும் , பிற நாட்டினரும் 
விரும்பிப் படிக்கின்றனர் . 


அவர் உலகில் ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் 
போர் தொடங்கக்கூடாது ; 

உலகில் அமைதி 
நிலவவேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர் . 


இவருடைய சேவையால் உலகில் எத்தனையோ 
நாடுகள் விடுதலை பெற்றுச் சுதந்திரம் அடைந்துள் 
ளன ; எத்தனையோ நாடுகளின் துன்பங்கள் நீங்கி 
யிருக்கின்றன . அவர் நம் நாட்டின் ஒப்பற்ற 


47 


பிரதமராக விளங்கினார் . உலகிலுள்ள பல நாடு 
களுக்கும் வழி காட்டியாக விளங்கினார் . அவருக்கு 
பாரத ரத்னம் என்ற பட்டத்தை நமது குடியரசுத் 
தலைவர் கொடுத்தார் . நேரு புகழுடன் மறைந்து 
விட்டார் . அவர் மனிதர்களுள் ஒரு மாணிக்கமா 
கத் திகழ்ந்தார் . அவர் தன் மகள் இந்திரா காந்தி 
யை வாரிசாக விட்டுச் சென்றுள்ளார் . அம்மாது 
இப்பொழுது நம் பாரத நாட்டின் பிரதமராகப் 
பதவி வகிக்கிறார் . அவருடைய தகப்பனார் சென்ற 
வழியிலே அவர் நம் நாட்டை நடத்திச் செல்கிறார் . 


13 


OBlob 


நேருவைப் போன்று நாமும் 

தன்னலம் 
கருதாது நாட்டிற்கு உழைப்போமாக . 

கேள்விகள் 
1. நாம் குழந்தைகள் தினம் கொண்டாடுவது ஏன் ? 
2. நேருவின் பெற்றோர் , பிறப்பிடத்தைக் கூறு ? 
3. நேருவின் விருப்பங்கள் யாவை ? 
4 . உலக நாடுகள் நேருவைப் புகழ்வது ஏன் ? 
5. நேருவுக்கு யாரால் எப்பட்டம் வழங்கப்பட்டது ? 

6. இந்திராகாந்தி யார் ? அவர் வகிக்கும் பதவி 
யாது ? 

பயிற்சி 
1. நேரு , இந்திராகாந்தி ஆகியோரின் படங்களைச் 
சேகரியுங்கள் . 

2. நேரு பற்றிய பாடல்களைப் பாடுங்கள் . 


N 


எப்பட 


123315 


008 
. 


